தமிழ்நாடு அரசு 

2011 


[ Regd . No . TNICCN / 467/ 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 1 . 60 காசு 


நாடு 


R 


ப 


+ 


E 





தமிழ்நாடு அரசிதழ் 


E 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மயே வெல் 


வல்லும் 


எண் 21] 


சென்னை , புதன்கிழமை , ஜூன் 8 , 2011 
வைகாசி 25 , திருவள்ளுவர் ஆண்டு- 2042 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கைகள் 


[ அரசாணை (நிலை ) எண் 149 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( M2 ) த் துறை, நாள் : 30 ஜூலை 2010.) 
1948ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 63/1948 ) 8ஆம் பிரிவின் (1 ) உட்பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 04 - 05 - 2005 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 , 
198 - 201 பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் 
II(2)/ தொ .த . வே . வா / 355/2005 ஆம் எண் கொண்ட அறிவிக்கையில் கீழ்க்காணும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . இது பின்னர் 
கீழ்க்கண்டவாறு திருத்தியமைக்கப்பட்டது : 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன அறிவிக்கையின் விவர அட்டவணையில் , 
(1) நெடும்பத்தி (1)ல் உள்ள 20 , 21, 22 , 23 , 24 ஆகிய இனங்களுக்கும் அது தொடர்பான (2 ) மற்றும் ( 3) நெடும்பத்திகளிலுள்ள 
நிகரான பதிவுகளுக்கு பதிலாக முறையே பின்வரும் இனங்கள் மற்றும் பதிவுகள் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . அவையாவன : -- 


" 20 


தொழிற்சாலைகள் ஆய்வாளர் , ஈரோடு , ஈரோடு , ஈரோடு மாவட்டத்திலுள்ள பெருந்துறை , 
மற்றும் தொழிற்சாலைகள் உதவி ஆய்வாளர் , பவானி , கோபிச்செட்டிப்பாளையம் , மற்றும் 
ஈரோடு . 

சத்தியமங்கலம் வட்டங்கள் 
தொழிற்சாலைகள் ஆய்வாளர் - 1 

திருப்பூர் மாவட்டத்திலுள்ள திருப்பூர் மாநகராட்சி / 
திருப்பூர் மற்றும் தொழிற்சாலைகள் வார்டுகள் 1 - 10 மற்றும் 21- 52 , 15 வேலம்பாளையம் 
உதவி ஆய்வாளர் - 1 (ம ) || திருப்பூர் . நகராட்சி ET வீரம்பாளையம் ஊராட்சி , பெருமாநல்லூர் 

ஊராட்சி , கனகம்பாளையம் ஊராட்சி , பொங்குபாளையம் 
ஊராட்சி , நெருப்பெருச்சல் ஊராட்சி , செட்டிபாளையம் 
ஊராட்சி , திருப்பூர் வட்டத்திலுள்ள தொட்டிபாளையம் 
ஊராட்சி , மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலுள்ள 

அவினாசி வட்டம் . 
தொழிற்சாலைகள் ஆய்வாளர் - || 

திருப்பூர் மாநகராட்சி வார்டுகள் 11 - 20 திருப்பூர் 
திருப்பூர் மற்றும் தொழிற்சாலைகள் வட்டப்பகுதி , நல்லூர் நகராட்சி , மன்னரை ஊராட்சி , 
உதவி ஆய்வாளர் III (ம ) IV திருப்பூர் முதலிப்பாளையம் ஊராட்சி , முத்துநாம்பாளையம் 


DTP - ||- 2 - 21 ( T Sup ) - 1 


[ 1 ] 


ஊராட்சி , அவிநாசிபாளையம் ஊராட்சி , பொங்கலூர் 
ஊராட்சி , வீரபாண்டி ஊராட்சி , ஆண்டிபாளையம் 
ஊராட்சி , மங்களம் ஊராட்சி , திருப்பூர் வட்டத்திலுள்ள 
தொங்கட்டிபாளையம் ஊராட்சி மற்றும் திருப்பூர் 

மாவட்ட காங்கேயம் வட்டம் . 
தொழிற்சாலைகள் ஆய்வாளர் - III திருப்பூர் மாவட்டத்திலுள்ள பல்லடம் , தாராபுரம் 
திருப்பூர் மற்றும் தொழிற்சாலைகள் மற்றும் உடுமலைப்பேட்டை வட்டங்கள் . 
உதவி ஆய்வாளர் - V திருப்பூர் . 
தொழிற்சாலைகள் ஆய்வாளர் - I கோயம்புத்தூர் மாநகராட்சி வார்டுகள் 1 - 15 மற்றும் 
கோயம்புத்தூர் மற்றும் தொழிற்சாலைகள் கோயம்புத்தூர் மாவட்ட கோயம்புத்தூர் வடக்கு 

உதவி ஆய்வாளர் - 1 மற்றும் || கோயம்புத்தூர் . வட்டம் . 
( 2 ) நெடும்பத்தி (1)இல் உள்ள 26 , 27 ஆம் எண்களுள்ள இனங்களுக்குப் பதிலாகவும் , நெடும்பத்திகள் (2 ) மற்றும் ( 3 ) இல் 
உள்ள நிகரான பதிவுகளுக்கு பதிலாகவும் முறையே கீழ்க்காணும் இனங்கள் மற்றும் பதிவுகள் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
அவையாவன: 


" 26 

தொழிற்சாலைகள் ஆய்வாளர் - || கோயம்புத்தூர் மாநகராட்சி வார்டுகள் 16 - 71 மற்றும் 
கோயம்புத்தூர் மற்றும் தொழிற்சாலைகள் கோயம்புத்தூர் மாவட்ட கோயம்புத்தூர் தெற்கு வட்டம் 
உதவி ஆய்வாளர் - III மற்றும் IV மற்றும் சூலூர் வட்டம் . 
கோயம்புத்தூர் . 
தொழிற்சாலைகள் ஆய்வாளர் , பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பொள்ளாச்சி மற்றும் 

வால்பாறை வட்டங்கள் . 
( 3 ) நெடும்பத்தி (1)இல் உள்ள 31 ஆம் இனத்திற்குப் பதிலாகவும் , நெடும்பத்திகள் ( 2 ) மற்றும் ( 3) இல் உள்ள தொடர்பான 
பதிவுகளுக்கு பதிலாகவும் முறையே கீழ்க்காணும் இனங்கள் மற்றும் பதிவுகள் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . அவையாவன : -- 


27 


" 31 ) 


தொழிற்சாலைகள் ஆய்வாளர் , அரியலூர் 


திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலுள்ள ஸ்ரீரங்கம் , லால்குடி 
மனச்சநல்லூர் மற்றும் துறையூர் வட்டங்கள் , அரியலூர் 
மாவட்டத்திலுள்ள அரியலூர் உடையார்பாளையம் 
மற்றும் செந்துறை வட்டங்கள் மற்றும் பெரம்பலூர் 
மாவட்டத்திலுள்ள பெரம்பலூர் , குன்னம் , 
வேப்பந்தட்டை வட்டங்கள் . " 


1948ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 63/ 1948 ) 8ஆம் பிரிவின் (6 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 04 - 05 - 2005 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு - 2 , 
201 - 203 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்டுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் 
II (2)/ தொ . வே . வா / 356/ 2005 ஆம் எண் கொண்ட அறிவிக்கையில் கீழ்க்காணும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . இது பின்னர் 
கீழ்க்கண்டவாறு திருத்தியமைக்கப்பட்டது : 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன அறிவிக்கையிலுள்ள விவர அட்டவணையில் , 


(1 ) நெடும்பத்தி (1) - ல் உள்ள 20 , 21 , 22 , 23 , 24 ஆகிய இனங்கள் மற்றும் நெடும்பத்திகள் (2) , ( 3)இல் அது தொடர்பான 
பதிவுகளுக்கு பதிலாக முறையே கீழ்க்காணும் இனங்கள் மற்றும் பதிவுகள் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . அவையாவன : -- 


" 20 


தொழிற்சாலைகள் ஆய்வாளர் ஈரோடு , 


ஈரோடு மாவட்டத்தின் ஈரோடு , பெருந்துறை , 
பவானி , கோபிச்செட்டிப்பாளையம் , மற்றும் 
சத்தியமங்கலம் வட்டங்கள் 


தொழிற்சாலைகள் ஆய்வாளர் 
திருப்பூர் . 


திருப்பூர் மாநகராட்சி வார்டுகள் 1 - 10 மற்றும் 21 - 52 , 
15 வேலம்பாளையம் நகராட்சி ET வீரம்பாளையம் 
ஊராட்சி , பெருமநல்லூர் ஊராட்சி , கனகம்பாளையம் 
ஊராட்சி , பொங்குபாளையம் ஊராட்சி , நெருப்பெருச்சல் 
ஊராட்சி செட்டிப்பாளையம் ஊராட்சி , திருப்பூர் 
வட்டத்திலுள்ள தொட்டிப்பாளையம் ஊராட்சி , மற்றும் 
திருப்பூர் மாவட்டத்திலுள்ள அவினாசி வட்டம் . 


" 


தொழிற்சாலைகள் ஆய்வாளர் - || 
திருப்பூர் . 


திருப்பூர் மாநகராட்சி வார்டுகள் 11 - 20 திருப்பூர் 
வட்டப்பகுதி , நல்லூர் நகராட்சி , மன்னரை ஊராட்சி , 
முதலிப்பாளையம் ஊராட்சி , முத்து நாம்பாளையம் 
ஊராட்சி , அவிநாசிபாளையம் ஊராட்சி , பொங்கலூர் 
ஊராட்சி , வீரப்பாண்டி ஊராட்சி , ஆண்டிப்பாளையம் 
ஊராட்சி , மங்களம் ஊராட்சி , திருப்பூர் வட்டத்திலுள்ள 
தொங்குட்டிபாளையம் ஊராட்சி மற்றும் திருப்பூர் 
மாவட்டத்திலுள்ள காங்கேயம் வட்டம் . 
திருப்பூர் மாவட்டத்திலுள்ள பல்லடம் , தாராபுரம் 
மற்றும் உடுமலைப்பேட்டை வட்டங்கள் . 


தொழிற்சாலைகள் ஆய்வாளர் - III 
திருப்பூர் . 


24 


தொழிற்சாலைகள் ஆய்வாளர் - | கோயம்புத்தூர் மாநகராட்சி வார்டுகள் 1 -15 மற்றும் 
கோயம்புத்தூர் . 

கோயம்புத்தூர் மாவட்டத்திலுள்ள கோயம்புத்தூர் 

வடக்கு வட்டம் . 
(2 ) நெடும்பத்தி (1) இல் உள்ள 26 மற்றும் 27 ஆம் இனங்களுக்குப் பதிலாகவும் , நெடும்பத்திகள் (2 ) மற்றும் (3 ) இல் உள்ள 
அது தொடர்பான பதிவுகளுக்கு பதிலாகவும் முறையே கீழ்க்காணும் இனங்கள் மற்றும் பதிவுகள் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
அவையாவன: 


“ 26 


தொழிற்சாலைகள் ஆய்வாளர் - II 
கோயம்புத்தூர் . 


கோயம்புத்தூர் மாநகராட்சி வார்டுகள் 16 - 71 மற்றும் 
கோயம்புத்தூர் மாவட்டத்திலுள்ள கோயம்புத்தூர் 
தெற்கு வட்டம் மற்றும் சூலூர் வட்டம் . 


தொழிற்சாலைகள் ஆய்வாளர் , பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்ட பொள்ளாச்சி மற்றும் 

வால்பாறை வட்டங்கள் . 


( 3 ) நெடும்பத்தி (1 ) இல் உள்ள 31 ஆம் இனத்திற்குப் பதிலாகவும் , நெடும்பத்திகள் (2 ) மற்றும் ( 3) இல் உள்ள அதற்கு 
நிகரானப் பதிவுகளுக்கு பதிலாகவும் முறையே கீழ்க்காணும் இனம் மற்றும் பதிவுகளை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் . அவையாவன: 


31 


தொழிற்சாலைகள் ஆய்வாளர் , அரியலூர் 


திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலுள்ள ஸ்ரீரங்கம் , லால்குடி 
மணச்சநல்லூர் மற்றும் துறையூர் வட்டங்கள் , அரியலூர் 
மாவட்டத்திலுள்ள அரியலூர் , உடையார்பாளையம் 
செந்துறை வட்டங்கள் மற்றும் பெரம்பலூர் 
மாவட்டத்திலுள்ள பெரம்பலூர் , குன்னம் , 
வேப்பந்தட்டை வட்டங்கள் . 


1948ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 63/1948 ) 10ஆம் பிரிவின் (1 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 4 - 05 - 2005 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 , 
203 - 204 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத் துறையின் 
II (2)/ தொ .ந. வே . வா/ 357/2005 ஆம் எண் அறிவிக்கையில் கீழ்க்காணும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . இது பின்னர் 
கீழ்க்கண்டவாறு திருத்தியமைக்கப்பட்டது : 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன அறிவிக்கையின் விவர அட்டவணையின் நெடும்பத்தி (1 ) ல் உள்ள இனங்களுக்குப் பதிலாகவும் நெடும்பத்தியின் 
( 2 ) மற்றும் (3 ) இல் உள்ள அதற்கு நிகரான பதிவுகளுக்குப் பதிலாகவும் கீழ்க்காணும் இனங்கள் மற்றும் பதிவுகள் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . அவையாவன: -- 

தொழிற்சாலைகள் துணை தலைமை தொழிற்சாலைகள் ஆய்வாளரின் பகுதி சேலம் , 
ஆய்வாளர் அலுவலகத்திலுள்ள உதவி மேட்டூர் , ஓசூர் தர்மபுரி மற்றும் ஈரோடு . 
அறுவை சிகிச்சை மருத்துவர் , சேலம் . 
தொழிற்சாலைகள் துணை தலைமை தொழிற்சாலைகள் ஆய்வாளரின் பகுதி I மற்றும் || 
ஆய்வாளர் அலுவலகத்திலுள்ள உதவி கோயம்புத்தூர் , ஊட்டி , பொள்ளாச்சி , திருப்பூர் I , II 
அறுவை சிகிச்சை மருத்துவர் , | கோட்டம் மற்றும் III ஆம் வட்டங்கள் . 
கோயம்புத்தூர் . 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


